மிகப்பெரிய பொய் 


மிகப்பெரிய பொய் 


நான் பொய் சொன்னேன் . 
மிகப்பெரிய பொய் 
" ஜாடியில் இருந்த 
பிஸ்கட்டுகளை நீ எடுத்தாயா ? " 
என்று அப்பா கேட்டார் . 
" இல்லை " என்று சொன்னேன் . 


Poke 


நான் தான் அதை சாப்பிட்டேன் . 
ஆனால் இல்லை என்று பொய் 
சொன்னேன் . 
நான் உண்மையைச் 
சொல்லியிருக்கலாம் . 
" நான் தான் சாப்பிட்டேன் " 
என்று சொல்லியிருக்கலாம் . 
ஆனால் அப்பாவிற்கு பயங்கர 
கோபம் வந்திருக்கும் . 


அம்மாவிற்கும் கோபம் வந்திருக்கும் . 


அக்காவிற்கும் கோபம் வந்திருக்கும் . 


இப்போது நான் ஏன் சாப்பிட்டேன் என்று 
வருந்துகிறேன் . ஏன் பொய் சொன்னேன் என்று 
வருத்தப்படுகிறேன் . நான் இப்போது என் பொய்யில் 
மாட்டிக்கொண்டேன் . 


ஒருவேளை அதனுடன் பேசிப் பார்க்கலாம் ." ஓடிப் 
போ பொய்யே . என்னை விட்டு விடு. நீ 
ஒருபோதும் திரும்பி வராமல் இருந்தால் ஐந்து 
ரூபாய் தருகிறேன் " 


அது இன்னும் இங்கே தான் இருக்கிறது . 


" இங்கே பார் , பொய் . நீ 
எனக்கு தேவையில்லை , 
உன்னை எனக்கு 
பிடிக்கவில்லை . என்னால் 
உன்னைக் பார்க்க கூட 
முடியவில்லை , எனவே நீ 
இங்கு இல்லை . நீ 
இருக்கமுடியாது . நீ இல்லை . 
நீ இல்லை . நீ இல்லை ! 


நீ இன்னமும் ஏன் இங்கே இருக்கிறாய் ? 
உன்னை என்னால் பார்க்க 
முடியாவிட்டாலும் எனக்குத் தெரியும் நீ 
மெதுவாக பெரியதாக வளர்ந்து வருகிறாய் . 
பொய்யே , நீ மிக பெரியதாக வளர்ந்து 
விட்டாய் . 


" நீ மிகவும் பெரிய , பிரமாண்டமான 
சுமை . உன் வழவழ தலையும் 


சளி ஒழுகும் மூக்கும் , பெருத்த தொப்பையும் 
சே ! அருவருப்பாய் இருக்கிறாய் பொய்யே . " 


"உனக்கு புத்தியில்லை . நீ மிகப்பெரிய முட்டாள் . 
உன் பெயரைக் கூட எழுத முடியாது என்று பந்தயம் 
கட்டுகிறேன் . முயற்சி செய்து பார் . 


- 


பெய் , போய் , பை - எல்லாம் தவறு . 


உன் பெயர் பொய் . நீ ஒரு முட்டாள் . 


நான் உன்னைவிடவும் புத்திசாலி . பிறகு 
எப்படி உன்னிடம் மாட்டிக்கொண்டேன் ? 


நீ சென்று மிக மோசமான கெட்டவன் ஒருவனுக்கு 
தொல்லை கொடுக்க முடியாதா ? என்னைப் போன்ற 
ஒரு நல்ல பையனை விட்டுவிடு . 

நீ தான் என் வயிற்றை அமுக்குகிறாயா ? 
வலிக்கிறது . போய் விடு. போய் விடு. சரி பொய்யே . 
நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் . 


அப்பா ! அம்மா ! 


உங்களிடம் பொய் சொல்லிவிட்டேன் . பிஸ்கட்டை சாப்பிட்டது 
யார் என்று எனக்குத் தெரியும் . எனக்கு மிகவும் பிடித்த 
ஒருவர் தான் சாப்பிட்டார் . அவர் முதலில் ஒன்றை 
சாப்பிட்டார் , பிறகு இன்னொன்று இன்னொன்று என்று 
ஒவ்வொன்றாக எல்லா பிஸ்கட்டையும் சாப்பிட்டு விட்டார் . 


காம கவனமாக தான தான மையமாக 


ஆமாம் , உங்கள் மகன் , நான் தான் எல்லா 
பிஸ்கட்டுகளையும் சாப்பிட்டேன் . 


நீங்கள் இதற்காக என்னை தண்டிக்கப் 
போகிறீர்களா அப்பா ? அம்மா ? 


என்னது ? இருவரும் பேசி 
முடிவெடுப்பீர்களா ? 
சரி ! 
சரி ! 


பொய் என்னை விட்டுப் போய்விட்டது . 
ஒருவேளை வேறொருவரை வருத்தப் 
போயிருக்கலாம் . 


அல்லது உலகின் மறுபக்கத்தை அடைந்திருக்கலாம் . 
அல்லது நட்டநடுக் கடலில் தத்தளித்துக் 
கொண்டிருக்கலாம் . 


அல்லது ஏதோ ஒரு கரையில் ஒதுங்கி , 
காப்பாற்றப்படுவதற்காக காத்திருக்கலாம் . 


அல்லது ஒரு பெரிய நகரத்தில் தொலைந்து 
போயிருக்கலாம் . 


அல்லது ஒரு காட்டில் என்னைப்போன்ற நல்ல 
பையனை விட்டுவந்திருக்கக்கூடாது என்று 
ஏங்கிக்கொண்டிருக்கலாம் . ஆனால் பொய் 
என்னிடம் திரும்பி வராது . இனி என்னிடம் 
பொய் இல்லை . 


கர் 


முடிவு 


இது தான் உண்மை . முழுமுதல் உண்மை. 


